111. கீறிஸ்துவீன்‌ கிரியைகள்‌ மற்றும்‌ அலுவல்கள்‌ 


இந்த தலைப்பின்‌ கீழ்‌ ஆண்டவருடைய மரணத்தைக்‌ குறித்தும்‌, உயிர்த்தெழுதலைக 
குறித்தும்‌, பரமேறுதலைக்குறுத்தும்‌ விவாதிக்கிறோம்‌. 


சிலுவைதான்‌ வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தையின்‌ அடிப்படை சத்தியம்‌. சிலுவை 
என்றால்‌ வெறும்‌ மரமல்ல, மரத்தின்‌ மேல்‌ பலியிடப்பட கிறிஸ்துவையே குறிக்கிறது. 
வனாந்திரத்திலிருந்த ஆசரிப்புக்‌ கூடாரத்திலிருந்து, பழையஏற்பாடு முழுவதும்‌ தேவனுடைய 
வார்த்தை; கிறிஸ்துவைப்பற்றியும்‌ அவரது சிலுவைப்பாடுகளைப்‌ பற்றியுமான அடையாளங்களி 
னாலேயே நிறைந்திருக்கிறது. அவர்‌ பஸ்கா ஆடு யாத்திராகமம்‌ 12, வெண்கல சர்ப்பம்‌ 
எண்ணாகமம்‌ 21, யோவான்‌ 3:14,15. அவர்‌ மேய்ப்பர்‌ சங்கீதம்‌ 23, அன்பினால்‌ பாதிக்கப்பட்ட 
மேய்ப்பர்‌ சகரியா 13:6,7, பாடுகள்‌ பட்ட இரட்சகர்‌ ஏசாயா 53, மகிமையின்‌ இராஜா சங்கீதம்‌ 
24:9-10. 


1. அவரது மரணம்‌. 


1.1 எவரும்‌ அவருடைய வாழ்வினாலே ம்ட்க்கப்படாமல்‌, அவரது மரணத்தின்‌ வழியாகவே ம்ட்க்கப்பட்‌டாம்‌. 
சர்ப்பமானது மோசேயினால்‌ வனாந்தரத்திலே உயர்த்தப்பட்டதுபோல மனுஷகுமாரனும்‌, 
தன்னை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ கெட்டுப்போகாமல்‌ நித்தியஜீவனை 
அடையும்படிக்கு, உயர்த்தப்பட வேண்டும்‌. 

தேவன்‌, தம்முடைய ஒரேபேறான குமாரனை விசுவாசிக்கிறவன்‌ எவனோ அவன்‌ 
கெட்டுப்போகாமல்‌ நித்தியஜீவனை அடையும்படிக்கு, அவரைத்‌ தந்தருளி, இவ்வளவாய்‌ 
உலகத்தில்‌ அன்புகூர்ந்தார்‌. 

உலகத்தை ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கும்படி தேவன்‌ தம்முடைய குமாரனை உலகத்தில்‌ 
அனுப்பாமல்‌, அவராலே உலகம்‌ இரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார்‌. 


அவரை விசுவாசிக்கறவன்‌ ஆக்கினைக்குள்ளாகத்‌ தர்க்கப்படான்‌; விசுவாசியாதவனோ, 
தேவனுடைய ஒரேபேறான குமாரனுடைய நாமத்தில்‌ விசுவாசமுள்ளவனாயிராதபடியினால்‌, 
அவன்‌ ஆக்கினைத்‌ தீர்ப்புக்குட்பட்டாயிற்று. (யோவான்‌ 3:14-18) 

மரித்தேன்‌, ஆனாலும்‌, இதோ, சதாகாலங்களிலும்‌ உயிரோடிருக்கிறேன்‌, ஆமென்‌; நான்‌ 
மரணத்திற்கும்‌ பாதாளத்திற்குமுரிய திறவுகோல்களை உடையவராயிருக்கிறேன்‌. (வெளி 1:18) 
ஆதலால்‌, பிள்ளைகள்‌ மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ உடையவர்களாயிருக்க, அவரும்‌ 
அவர்களைப்போல மாம்சத்தையும்‌ இரத்தத்தையும்‌ உடையவரானார்‌; மரணத்துக்கு 
அதிகாரியாகலிய பிசாசானவனைத்‌ தமது மரணத்தினாலே அறிக்கும்படிக்கும்‌, 

ஜீவகாலமெல்லாம்‌ மரணபயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள்‌ யாவரையும்‌ 
விடுதலைபண்ணும்படிக்கும்‌ அப்படியானார்‌. (எபி 2:14,15) 


1.2. இது துவனுடடய நித்திய திட்டமும்‌ நாக்கமுமாயிருக்கிறது. 


அப்பொழுது நான்‌: தேவனே, உம்முடைய சித்தத்தின்படி செய்ய, இதோ, வருகிறேன்‌, 
புஸ்தகச்சுருளில்‌ என்னைக்‌ குறித்து எழுதியிருக்கிறது என்று சொன்னேன்‌ என்றார்‌. (எபி 10:7) 
தீர்மானிக்கப்பட்டபடியே மனுஷகுமாரன்‌ போகிறார்‌, ஆனாலும்‌ அவரைக்‌ காட்டிக்கொடுக்கிற 
மனுஷனுக்கு ஜயோ என்றார்‌. 

பிதாவே, உமக்குச்‌ சித்தமானால்‌ இந்தப்‌ பாத்திரம்‌ என்னைவிட்டு நீங்கும்படி செய்யும்‌; 
ஆயினும்‌ என்னுடைய சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று 
ஜெபம்பண்ணினார்‌. 


அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன்‌ தோன்றி, அவரைப்‌ பலப்படூத்தினான்‌. 


அவர்‌ மிகவும்‌ வியாகுலப்பட்டு, அதிக ஊக்கத்தோடே ஜெபம்பண்ணினார்‌ அவருடைய 
வேர்வை இரத்தத்தின்‌ பெருந்துளிகளாய்த்‌ தரையிலே விழுந்தது. (லூக்கா 22:22,42-44) 
அப்படிச்‌ செய்வேனானால்‌, இவ்வீிதமாய்ச்‌ சம்பவிக்கவேண்டும்‌ என்கிற வேதவாக்கியங்கள்‌ 
எப்படி நிறைவேறும்‌ என்றார்‌. (மத்‌ 26:54) 

இயேசு அவர்களை நோக்கி: தான்‌ என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்‌ படி செய்து 
அவருடைய கிரியையை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. (யோவான்‌ 4:34) 


1.3. இது பழய ஏற்பாட்டின்‌ தீர்க்கதரிசளங்க௱ள நிறற8வற்ற அவசியமாயிற்று. 


நம்முடைய மீறுதல்களினிமித்தம்‌ அவர்‌ காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களினிமித்தம்‌ அவர்‌ 
தொறுக்கப்பட்டார்‌; நமக்குச்‌ சமாதானத்தை உண்டுபண்ணும்‌ ஆக்கினை அவர்மேல்‌ வந்தது; 
அவருடைய தழும்புகளால்‌ குணமாகிறோம்‌. (ஏசாயா 53:5) 

சவுக்கானது அசுப்பிலே வாதித்துக்‌ கொல்லும்போது, அவர்‌ குற்றமில்லாதவர்களின்‌ 
சோதனையைப்பார்த்து நகைக்கீறார்‌. (யோபு 9:23) 

ஓரு மனுபுத்திரன்‌ தன்‌ சிநேகிதனுக்காக வழக்காடுகிறதுபோல, தேவனோடே மனுஷனுக்காக 
வழக்காடுகிறவர்‌ ஒருவர்‌ உண்டானால்‌ நலமாயிருக்கும்‌. (யோபு 16:21) 

என்‌ மீட்பர்‌ உயிரோடிருக்கிறார்‌ என்றும்‌, அவர்‌ கடைசிநாளில்‌ பூமியின்மேல்‌ நிற்பார்‌ என்றும்‌ 
நான்‌ அறிந்திருக்கிறேன்‌. (யோபு 19:25) 

கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டபோதே உமது சார்பில்‌ விழுந்தேன்‌; நான்‌ என்‌ தாயின்‌ வயிற்றில்‌ 
இருந்தது முதல்‌ நீர்‌ என்‌ தேவனாயிருக்கிறீர்‌. 

என்னை விட்டுத்‌ தூரமாகாதேயும்‌; ஆபத்து கிட்டியிருக்கிறது, சகாயரும்‌ இல்லை. 

அநேகம்‌ காளைகள்‌ என்னைச்‌ கசூழ்ந்திருக்கிறது; பாசான்‌ தேசத்துப்‌ பலத்த எருதுகள்‌ என்னை 
வளைந்து கொண்டது. 

பீறி கெர்ச்சிக்கிற சிங்கத்தைப்போல்‌, என்மேல்‌ தங்கள்‌ வாயைத்‌ திறக்கிறார்கள்‌. 
தண்ணீரைப்போல்‌ ஊற்றுண்டேன்‌; என்‌ எலும்புகளெல்லாம்‌ கட்டுவிட்டது, என்‌ இருதயம்‌ 
மெமுகுபோலாகி, என்‌ கு.டல்களின்‌ நடுவே உருகிற்று. 

எண்‌ பெலன்‌ ஓட்டைப்போல்‌ காய்ந்தது; என்‌ நாவு மேலவாயோடே ஒட்டிக்கொண்டது; என்னை 
மரணத்தூளிலே போடுகிறீர்‌. (சங்‌ 22:10-15) 


1.4. இது மனிதனுக்கு இரட்சிப்பப ௨ எர்டாக்க அவசியமாயிற்று. 


அவருடைய கிருபையின்‌ ஜசுவரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவமன்னிப்பாகிய 
மீட்பு இவருக்குள்‌ நமக்கு உண்டாயிருக்குறது. (எபே 1:7) 

எல்லாரும்‌ பாவஞ்செய்து, தேவமகிமையற்றவர்களாகி, இலவசமாய்‌ அவருடைய 
கிருபையினாலே கீறிஸ்து இயேசுவிலுள்ள மீட்பைக்கொண்டு நதிமான்களாக்கப்படுகிறார்கள்‌; 
(ரோமர்‌ 3:23,24) 


1.5. கிறிஸ்துவினுடைய மரணம்‌ மற்றவர்களுக்காக அவர்‌ பறிலாளாய்‌ மரித்தார்‌. 


நான்‌ அடைந்ததும்‌ உங்களுக்குப்‌ பிரதானமாக ஒப்புவித்ததும்‌ என்னவென்றால்‌, 
கிறிஸ்துவானவர்‌ வேதவாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து, 
அடக்கம்பண்ணப்பட்டு , வேதவாக்கியங்களின்படி மூன்றாம்நாளில்‌ உயிர்த்தெழுந்து, 
கேபாவுக்கும்‌, பின்பு பன்னிருவருக்கும்‌ தரிசனமானார்‌. (1 கொரி 15:3-5) 


பிதாவே, உமக்குச்‌ சித்தமானால்‌ இந்தப்‌ பாத்திரம்‌ என்னைவிட்டு நீங்கும்படி செய்யும்‌; 
ஆயினும்‌ என்னுடைய சித்தத்தின்படியல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆகக்கடவது என்று 
ஜெபம்பண்ணினார்‌. 

அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன்‌ தோன்றி, அவரைப்‌ பலப்படுத்தினான்‌. 

அவர்‌ மிகவும்‌ வியாகுலப்பட்டு, அதிக ஊக்கத்தோடே ஜெபம்பண்ணினார்‌ அவருடைய 
வேர்வை இரத்தத்தின்‌ பெருந்துளிகளாய்த்‌ தரையிலே விழுந்தது. (லூக்‌ 22:42-44) 

அவர்‌ பிரதான ஆசாரியர்களைப்போல முன்பு சொந்தப்‌ பாவங்களுக்காகவும்‌, பின்பு 
ஜனங்களுடைய  பாவங்களுக்காகவும்‌ நாடோறும்‌  பலியிடவேண்டுவதில்லை; ஏனெனில்‌ 
தம்மைத்தாமே பலியிட்டதினாலே இதை ஒரேதரம்‌ செய்துமுடித்தார்‌. (எபி 7:27) 

கிறிஸ்துவும்‌ அநேகருடைய பாவங்களைச்‌ சுமந்து தீர்க்கும்பழிக்கு ஒரேதரம்‌ பலியிடப்படடு, 
தமக்காகக்‌ காத்துக்கொண்டிருக்கிறவர்களுக்கு இரட்சிப்பை அருளும்படி இரண்டாந்தரம்‌ 
பாவமில்லாமல்‌ தரிசனமாவார்‌. (எபி 9:28) 

ஏனெனில்‌ பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களை ஒரே பலியினாலே இவர்‌ என்றென்றைக்கும்‌ 
பூரணப்படுத்தியிருக்குறார்‌. (எபி 10:14) 


1.6. கிறிஸ்துவின்‌ ராஃயம்‌ முடிவில்லாதது. 


அவர்‌ யாக்கோபின்‌ குடும்பத்தாரை என்றென்றைக்கும்‌ அரசாளுவார்‌; அவருடைய 
ராஜ்யத்துக்கு முடிவிராது என்றான்‌. (லூக்கா 1:33) 
தாவீதின்‌ சிங்காசனத்தையும்‌ அவனுடைய ராஜ்யத்தையும்‌ அவர்‌ திடப்படுத்தி, அதை 
இதுமுதற்கொண்டு என்றென்றைக்கும்‌ நியாயத்தினாலும்‌ நீதியினாலும்‌ நிலைப்படுத்தும்படிக்கு 
அவருடைய கர்த்தத்துவத்தின்‌ பெருக்கத்துக்கும்‌, அதின்‌ சமாதானத்துக்கு. ம்‌ முழவில்லை; 
சேனைகளின்‌ கர்த்தருடைய வைராக்கியம்‌ இதைச்‌ செய்யும்‌. (ஏசாயா 9:7) 
அந்தப்‌ பிரசன்னமாகுதலைத்‌ தேவன்‌ தம்முடைய காலங்களில்‌ வெளிப்படுத்துவார்‌. அவரே 
நித்தியானந்தமுள்ள ஏகசக்கராதிபதியும்‌, ராஜாதி ராஜாவும்‌, கர்த்தாதி கர்த்தாவும்‌, 
ஒருவராய்‌, சாவாமையுள்ளவரும்‌, சேரக்கூடாத ஒளியில்‌ வாசம்பண்ணுகறவரும்‌, மனுஷரில்‌ 
ஒருவரும்‌ கண்டிராதவரும்‌, காணக்கூடாதவருமாயிருக்கிறவர்‌; அவருக்கே கனமும்‌ நித்திய 
வல்லமையும்‌ உண்டாயிருப்பதாக. ஆமென்‌. (1 தீமோ 6:15,16) 

குறிப்பு - கிறிஸ்துவின்‌ மரணம்‌ தேவனுடைய எல்லா எதிர்பார்ப்புகளையும்‌ 
நிறைவேற்றிட போதுமானதாக இருந்தது; ஏனெனில்‌ பாவத்திற்கு எதிரான தேவனுடைய 
நியாயத்தீர்பபுகளை கிறிஸ்து தாக்குப்பிடித்து காலாவதியாகச்‌ செய்தார்‌. மனிதனுடைய 
எல்லாத்தேவைகளையும்‌ இது சந்திக்திருக்கிறது, இதன்‌ மதிப்பு முடிவில்லாதது; ஏனெனில்‌ 
முடிவேயில்லாத ஒருவருடைய மரணத்தினால்‌ இது உண்டானது. 


2. கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌. 

2.1. உயிர்த்தழுதலின்‌ நோக்கம்‌. 

அவர்‌ நம்முடைய பாவங்களுக்காக ஒஓப்புக்கொடுக்கப்பட்டும்‌, நரம்‌ 
நதிமான்களாக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும்‌ இருக்கிறார்‌. (ரோமர்‌ 4:25) 


கிறிஸ்து இயேசுவுக்குள்‌ நம்மை அவரோடேகூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடேகூட 
உட்காரவும்‌ செய்தார்‌. (எபே 2:7) 

என்‌ பிள்ளைகளே, நீங்கள்‌ பாவஞ்செய்யாதபடிக்கு இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன்‌; 
ஒருவன்‌ பாவஞ்செய்வானானால்‌ நதிபரராயிருக்கற இயேசுகிறிஸ்து நமக்காகப்‌ பிதாவினிடத்தில்‌ 
பரிந்து பேசுகறவராயிருக்கிறார்‌. 


நம்முடைய பாவங்களை நிவிர்த்தி செய்கிற கிருபாதாரபவி அவரே; நம்முடைய பாவங்களை 
மாத்திரம்‌ அல்ல, சர்வலோகத்தின்‌ பாவங்களையும்‌ நிவிர்த்தி செய்கிற பலியாயிருக்கிறார்‌. 
(1 யோவான்‌ 2:1,2) 
மேலும்‌, தமது மூலமாய்த்‌ தேவனிடத்தில்‌ சேருகிறவர்களுக்காக வேண்டுதல்செய்யும்படிக்கு 
அவர்‌ எப்பொழுதும்‌ உயிரோடிருக்கறவராாகையால்‌ அவர்களை ஸமுற்றுமுழய இரட்சிக்க 
வல்லவராயுமிருக்கிறார்‌. (எபி 7:25) 
ஆக்கினைக்குள்ளாகத்‌ தீர்க்கிறவன்‌ யார்‌? கிறிஸ்துவே மரித்தவர்‌; அவரே எழுந்துமிருக்கிறவர்‌; 
அவரே தேவனுடைய வலதுபாரீசத்திலும்‌ இருக்கிறவர்‌; நமக்காக வேண்டுதல்செய்கிறவரும்‌ 
அவரே. (ரோமர்‌ 8:34) 
கிறிஸ்து எழுந்திராவிட்டால்‌, உங்கள்‌ விசுவாசம்‌ வீணாயிருக்கும்‌; நீங்கள்‌ இன்னும்‌ உங்கள்‌ 
பாவங்களில்‌ இருப்பீர்கள்‌. (1 கொரி 15:17) 
இயேசுவை எழுப்பினதினாலே தேவன்‌ நம்முடைய  பிதாக்களுக்கு அருளிச்செய்த 
வாக்குத்தத்தத்தை அவர்களுடைய பிள்ளைகளாகிய நமக்கு நிறைவேற்றினார்‌ என்று 
நாங்களும்‌ உங்களுக்குச்‌ சுவிசேஷமாய்‌ அறிவிக்கிறோம்‌. (அப்‌ 13:33) 

குறிப்பு :- கிறிஸ்துவின்‌ சர்ர்ப்பிரகாரமான உயிர்த்தெழுதல்‌ தர்க்கதரிசனங்களை 


நிறைவேற்றவும்‌, இரட்சிப்பின்‌ வேலைகளைப்‌ பூரணப்படுத்தவும்‌, மற்றும்‌ இன்றைக்கு 
பரலோகத்தில்‌ அவர்‌ செய்கின்ற வேலைகளைப்‌ பொறுப்பேற்கவும்‌ அவசியமாயிருந்தது. 


2.2. கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுந்த சரீரம்‌ மெய்யானது. 
நான்தான்‌ என்று அறியும்படி, என்கைகளையும்‌ என்‌ கால்களையும்‌ பாருங்கள்‌, என்னைத்‌ 
கொட்டுப்பாருங்கள்‌; நீங்கள்‌ காண்கிறபடி, எனக்கு மாம்சமுாம்‌ எலும்புகளும்‌ 
உ ண்டாயிருக்கிறதுபோல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி, (லூக்கா 24:39) 
அவர்‌ தோமாவை நோக்கி: நீ உன்‌ விரலை இங்கே நட்டி, என்‌ கைகளைப்பார்‌, உள்‌ 
கையை நட்டி, என்‌ விலாவிலேபோடு, அவிசுவாசியாயிராமல்‌ விசுவாசியாயிரு என்றார்‌. 
(யோவான்‌ 20:27) 
என்‌ ஆத்துமாவைப்‌ பாதாளத்தில்விடீர்‌, உம்முடைய பரிசுத்தர்‌ அழறிவைக்காணவொடடிர்‌; 
(அப்‌ 2:27) 
விடியற்காலமானபோது, இயேசு கரையிலே நின்றார்‌; அவரை இயேசு என்று சீஷர்கள்‌ 
அறியாதிருந்தார்கள்‌. 
இயேசு அவர்களை நோக்கி: பிள்ளைகளே, பசிக்கிறதற்கு ஏதாகிலும்‌ உங்களிடத்தில்‌ உண்டா 
என்றார்‌. அதற்கு அவர்கள்‌: ஒன்றுமில்லை என்றார்கள்‌. (யோவான்‌ 21:4,5) 

குறிப்பு - இது ஆனவியல்ல, கறிஸ்துவின்‌ எந்த சரீரம்‌ சிலுவையில்‌ அடிக்கப்பட்டதோ; 
அதே சரீரத்தில்தான்‌ கிறிஸ்து மரித்தோரிலிருநது எழுந்தார்‌. ஏனெனில்‌ அவரது தேகம்‌ 
ஆணிகளால்‌ உண்டான தழும்புகள்‌, ஈட்டியால்‌ குத்தப்பட்ட காயங்கள்‌ காணப்பட்டது. 
தேவவல்லமையால்‌ இயற்கைக்கு அப்பாற்பட்டவிதத்தில்‌ செயல்படக்கூடிய ஆற்றல்‌ நிறைந்த 
சரீரமாய்‌ இருந்தது. 


2.3. உயிர்த்தெழுந்தபிள்‌ பத்துக்கும்‌ மமற்பட்டமுற தரிசனமானார்‌. 


கேபாவுக்கும்‌, பின்பு பன்னிருவருக்கும்‌ தரிசனமானார்‌. 

அதன்பின்பு அவர்‌ ஐந்நூறுபேருக்கு அதிகமான சகோதரருக்கும்‌ ஓரேவேளையில்‌ 
தரிசனமானார்‌; அவர்களில்‌ அநேகர்‌ இந்நாள்வரைக்கும்‌ இருக்கிறார்கள்‌, சிலர்‌ மாத்திரம்‌ 
நித்திரையடைந்தார்கள்‌. 

பின்பு யாக்கோபுக்கும்‌, அதன்பின்பு அப்போஸ்தலரெல்லாருக்கும்‌ தரீசனமானார்‌. 


எல்லாருக்கும்‌ பின்பு, அகாலப்பிறவிபோன்ற எனக்கும்‌ தரிசனமானார்‌. (1 கொரி 15:5-8) 


குறிப்பு - உயிர்த்தெழுந்த பின்பு கிறிஸ்து அவரைப்பின்பற்றி வந்தவர்களுக்கு, 
குறைந்தது பத்து முறையாவது தரிசனமானார்‌. ஐந்நூறுக்கும்‌ அதிகமானபேர்‌ 
உயிர்த்தெழுந்தபின்‌ அவனைக்கண்டு இயேசு உயிர்த்தெமுந்தது மெய்யென்று சாட்சி 
கொடுத்தார்கள்‌. 


2.4. கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ அநக சாட்சிகளால்‌ உறுதிப்பநீத்தப்பட்ட நிகழ்வு. 


இந்த இயேசுவைத்‌ தேவன்‌ எழுப்பினார்‌; இதற்கு நாங்களெல்லாரும்‌ சாட்சிகளாயிருக்கிறோம்‌. 
(அப்‌ 2:32) 


ஜீவாதிபதியைக்‌ கொலைசேெய்தீர்கள்‌; அவரைத்‌ தேவன்‌ மரித்தோரிலிருந்தெழுப்பினார்‌; அதற்கு 
நாங்கள்‌ சாட்சிகளாயிருக்கிறோம்‌. (அப்‌ 3:15) 


குறிப்பு :- இயேசு கிறிஸ்துவின்‌ உயிர்த்தெழுதல்‌ மிகமுக்கியமான சத்தியம்‌. 
உயிர்த்தெழுதல்‌ நடைபெறவில்லையென்றால்‌ கீறிஸ்தவ விசுவாசமே கிடையாது. இந்த 
நிகழ்வே மற்ற மதங்களிலிருந்து கிறிஸ்தவத்தை வேறுபடுத்திக்‌ காட்டுகிறது. மற்ற 
மதங்கள்‌ தங்களூடைய தலைவர்கள்‌ அல்லது கர்த்தாக்களுடைய கல்லறைக்கு நேராய்‌ விரல்‌ 
நட்டும்‌ போது, நாம்‌ மரித்துப்போன தேவனை ௪உடையவர்களலல. கல்லறையையும்‌ 
மரணத்தையும்‌ ஜெயித்து என்றைக்கும்‌ ஜீவிக்கிற இரட்சகரை உடையவர்கள்‌. மரித்துப்போன 
கடவுளை உடையவர்களல்ல. ஏந்த ஒருநதிமன்றத்திலும்‌ தனி ஓருமனிதனுடைய கூற்றுக்கு 
முக்கியத்துவம்‌ இருப்பதில்லை. ஆனால்‌ ஐநூறுக்கும்‌ மேற்பட்ட நேரடி சாட்சிகள்‌, கிறிஸ்து 
உயிர்த்தெழுந்ததை சந்தேகமற நிரூபிக்கிறது. 


3. கிறிஸ்துவின்‌ வினர்‌&ணாற்பு. 
கிறிஸ்துவின்‌ உலக ஊழியத்தின்‌ முடிவில்‌ அவர்‌ கண்களுக்கு முன்பாக சரீரத்துடனே 
பரத்துக்கு எடூத்துக்கொள்ளப்பட்டதை கண்ட சாட்சிகள்‌. 


3.1. கிறிஸ்துவின்‌ உலக ஊழியத்தின்‌ முடிவில்‌ பர8மறினார்‌. 


அவர்களை ஆசீர்வதிக்கையில்‌, அவர்களை விட்டுப்‌ பிரிந்து, பரலோகத்துக்கு 
எடுத்துக்கொள்ளப்பட்டார்‌. (லூக்கா 24:51) 


3.2. பிநேகர்‌ அவர்‌ பரமறுத்லக்‌ கரடு சாட்சி கொடுத்தார்கள்‌. 


இவைகளை அவர்‌ சொன்னபின்பு, அவர்கள்‌ பார்த்துக்கொண்டிருக்கையில்‌, உயர 
எடுத்துக்கொளளப்பட்டார்‌; அவர்கள்‌ கண்களூக்கு மறைவாக ஒரு மேகம்‌ அவரை 
எடுத்துக்கொண்டது. 


அவர்‌ போகிறபோது அவர்கள்‌ வானத்தை அண்ணாந்து பார்த்துக்‌ கொண்டிருக்கையில்‌, 
இதோ, வெண்மையான வஸ்திரந்தரித்தவர்கள்‌ இரண்டுபேர்‌ அவர்களருகே நின்று: 


கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள்‌ ஏன்‌ வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீர்கள்‌? 
உங்களீடத்தினின்று வானத்துக்கு எடுத்துக்‌ கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர்‌ எப்படி 
உங்கள்‌ கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளிப்போனாரோ, அப்படியே மறுபடியும்‌ 
வருவார்‌ என்றார்கள்‌. (அப்‌ 1:9-11) 


3.3. பிகர்‌ உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவ சர்ரத்தில்‌ கண்டார்கள்‌. 
நான்தான்‌ என்று அறியும்படி, என்கைகளையும்‌ என்‌ கால்களையும்‌ பாருங்கள்‌, என்னைத்‌ 


தொட்டூப்பாருங்கள்‌; நீங்கள்‌ காண்கிறபடி, எனக்கு மாம்சம்‌ எலும்புகளும்‌ 
உ ண்டாயிருக்கிறதுபோல ஒரு ஆவிக்கு இராதே என்று சொல்லி, (லூக்கா 24:39) 


வாரத்தின்‌ முதல்நாளாகிய அன்றையத்தினம்‌ சாயங்காலவேளையிலே, சீஷர்கள்‌ கூடியிருந்த 
இடத்தில்‌, யூதர்களுக்குப்‌ பயந்ததினால்‌ கதவுகள்‌ பூட்டியிருக்கையில்‌, இயேசு வந்து நடுவே 
நின்று: உங்களுக்குச்‌ சமாதானம்‌ என்றார்‌. 

அவர்‌ இப்படிச்‌ சொல்லித்‌ தம்முடைய கைகளையும்‌ விலாவையும்‌ அவர்களுக்குக்‌ 
காண்பித்தார்‌. சீஷர்கள்‌ கர்த்தரைக்கண்டு சந்தோஷப்பட்டார்கள்‌. 

மறுபடியும்‌ எட்டுநாளைக்குப்பின்பு அவருடைய சீஷர்கள்‌ வீட்டிக்குள்ளே இருந்தார்கள்‌; 
தோமாவும்‌ அவர்களுடனேகூட இருந்தான்‌; கதவுகள்‌ பூட்டப்பட்டிருந்தது. அப்பொழுது இயேசு 
வந்து நடுவே நின்று: உங்களுக்குச்‌ சமாதானம்‌ என்றார்‌. 

பின்பு அவர்‌ தோமாவை நோக்கி: நீ உன்‌ விரலை இங்கே நட்டி, என்‌ கைகளைப்பார்‌, உன்‌ 
கையை நட்டி, என்‌ விலாவிலேபோடு, அவிசுவாசியாயிராமல்‌ விசுவாசியாயிரு என்றார்‌. 
(யோவான்‌ 20:19,20,26,27) 

அவர்கள்‌ கரையிலே வந்திறங்கினபோது, கரிநெருப்புப்‌ போட்டிருக்கிறதையும்‌, அதின்மேல்‌ மீன்‌ 
வைத்திருக்கிறதையும்‌, அப்பத்தையும்‌ கண்டார்கள்‌. 

இயேசு அவர்களை நோக்கி: நீங்கள்‌ இப்பொழுது பிடித்த மீன்களில்‌ சிலவற்றைக்‌ 
கொண்டுவாருங்கள்‌ என்றார்‌. 

இயேசு அவர்களை நோக்கி: வாருங்கள்‌, போஜனம்பண்ணுங்கள்‌ என்றார்‌. அவரைக்‌ 
கர்த்தரென்று சீஷர்கள்‌ அறிந்தபடியினால்‌ அவர்களில்‌ ஒருவனும்‌: நீர்‌ யார்‌ என்று கேட்கத்‌ 
துணியவில்லை. (யோவான்‌ 21:9,10,12) 

அதன்பின்பு அவர்‌ ஓந்நூறுபேருக்கு அதிகமான சகோதரருக்கும்‌ ஒரேவேளையில்‌ 
தரிசனமானார்‌; அவர்களில்‌ அநேகர்‌ இந்நாள்வரைக்கும்‌ இருக்கிறார்கள்‌, சிலர்‌ மாத்திரம்‌ 
நித்திரையடைந்தார்கள்‌. 

பின்பு யாக்கோபுக்கும்‌, அதன்பின்பு அப்போஸ்தலரெல்லாருக்கும்‌ தரீசனமானார்‌. 

எல்லாருக்கும்‌ பின்பு, அகாலப்பிறவிபோன்ற எனக்கும்‌ தரிசனமானார்‌. (1 கொரி 15:6-8) 


குறிப்பு :- ஜந்நூறுபேருக்கும்‌ அதிகமான நம்பத்தகுந்த சாட்சிகள்‌ உயிர்த்தெழுந்த 
அறிஸ்துவைக்கண்டு, கிறிஸ்து மெய்யாகவே உயிர்த்தெழுந்தார்‌ என்று சாட்சி கொடுத்தார்கள்‌. 


3.4. அவரது வாக்குத்தத்துங்களை நிருறவேற்றும்படியாக அவர்‌ பர£மறிளார்‌. 


என்‌ பிதாவின்‌ வீட்டில்‌ அநேக வாசஸ்தலங்கள்‌ உண்டு; அப்படியில்லாதிருந்தால்‌, நான்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லியிருப்பேன்‌; ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம்பண்ணப்‌ 
போகிறேன்‌. 


நான்‌ போய்‌ உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம்பண்ணீனபீன்பு, நான்‌ இருக்கிற இடத்திலே 
நீங்களும்‌ இருக்கும்படி, நான்‌ மறுபடியும்‌ வந்து உங்களை என்னிடத்தில்‌ 
சேர்த்துக்கொள்ளுவேன்‌. (யோவான்‌ 14:2-3) 


3.5. அவருடைய பலனை பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்‌ பர£மறினார்‌. 

பிதாவே, உலகம்‌ உண்டாகிறதற்குமுன்னை உம்மிடத்தில்‌ எனக்கு உண்டாயிருந்த 
மகிமையினாலே இப்பொழுது நீர்‌ என்னை உம்மிடத்திலே மகிமைப்படுத்தும்‌. (யோவான்‌ 17:5) 
அவரை உன்னதங்களில்‌ தம்முடைய வலதுபாரிசத்தில்‌ உட்காரும்படி செய்து, 
எல்லாவற்றையும்‌ அவருடைய பாதுங்களுக்குக்‌ கீழ்ப்படுத்தி, 


எல்லாவற்றையும்‌ எல்லாவற்றாலும்‌ நிரப்புகிறவருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு 
அவரை எல்லாவற்றிற்கும்‌ மேலான தலையாகத்‌ தந்தருளினார்‌. (எபே 1:21-23) 


அப்பொழுது மூப்பர்களில்‌ ஒருவன்‌ என்னை நோக்கி: நீ அழவேண்டாம்‌; இதோ, யூதா 
கோத்திரத்துச்‌ சிங்கமும்‌ தாவீதின்‌ வேருமானவர்‌ புஸ்தகத்தைத்‌ துறக்கவும்‌ அதின்‌ ஏழு 
முத்திரைகளையும்‌ உடைக்கவும்‌ ஜெயங/கொண்ழருக்கிறார்‌ என்றான்‌.(வெளி 5:5) 
உண்மையுள்ள சாட்சியம்‌, மரித்தோரிவிருந்து முதற்பிறந்தவரும்‌, பூமியின்ராஜாக்களுக்கு 
அதுபதியுமாகிய இயேசுகீிறிஸ்துவினாலும்‌ உங்களுக்குக்‌ கிருபையும்‌ சமாதானமும்‌ 
உண்டாவதாக. 


அந்த ஏழு குத்துவிளக்குகளின்‌ மத்தியிலே, நிலையங்கி தரித்து, மார்பருகே பொற்கச்சை 
கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கொப்பானவரையும்‌ கண்டேன்‌. (வெளி 1:5,13) 


இவ்விதமாய்க்‌ கர்த்தர்‌ அவர்களுடனே பேசினபின்பு, பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்‌ பட்டு, 
தேவனுடைய வலதுயாரிசத்தில்‌ உட்கார்ந்தார்‌. (மாற்கு 16:19) 


குறிப்பு - அவருடைய ஜனங்களுக்கு அவர்‌ ஊழியம்‌ செய்யும்படியும்‌, அவருடைய 
ஸ்தானத்தைப்‌ பெற்றுக்கொள்ளும்படியாகவம்‌ அவர்‌ பரமேறினார்‌, யோவானுக்கு 
வெளிப்படுத்தின விஷேசத்திலே முதல்‌ அதிகாரம்‌ சிங்காசனத்தில்‌ வுற்றிருக்கும்‌ இயேசுவைப்‌ 
பற்றின அவனுடைய சாட்சியாகும்‌. 


4. கிறிஸ்துவின்‌ அலுவல்கள்‌. 
வேதத்திலே கிறிஸ்து தீர்க்கதரிசியாக, ஆசாரியராக, ராஜாவாக வெளிப்படுத்தப்‌ பட்டூள்ளார்‌. 


4.1. தீர்க்கதரிசியாக:- அவர்‌ தவன்‌ சொல்லச்‌ சொல்லுகிறவைகளை அவர்களுக்குச்‌ சொல்லி தவனை மனிதனுக்கு 
ிவளிப்படுத்தினார்‌. 


தேவனை ஒருவனும்‌ ஒருக்காலும்‌ கண்டதில்லை, பிதாவின்‌ மழயிவிருக்கிற ஒரேபேறோன 
குமாரனே அவரை வெளிப்படுத்தினார்‌. (யோவான்‌ 1:18) 


மோசே பிதாக்களை நோக்கி: உங்கள்‌ தேவனாகிய கர்த்தர்‌ என்னைப்போல ஒரு 
தர்க்கதரிசியை உங்களுக்காக உங்கள்‌ சகோதரரிலிருந்து எழும்பப்பண்ணுவார்‌; அவர்‌ 
உங்களுக்குச்‌ சொல்லும்‌ எல்லாவற்றிலும்‌ அவருக்குச்‌ செவிகொடுப்பீர்களாக. (அப்‌ 3:22) 


என்‌ நாமத்தினாலே பிதா அனுப்பப்போகிற பரிசுத்த ஆவியாகிய  தேற்றரவாளனே 
எல்லாவற்றையும்‌ உங்களுக்குப்‌ போதித்து, நூன்‌ உங்களுக்குச்‌ சொன்ன எல்லாவற்றையும்‌ 
உங்களுக்கு நினைப்பூட்டுவார்‌. (யோவான்‌ 14:26) 


சத்தியஆவியாகிய அவர்‌ வரும்போது, சகல சத்தியத்திற்குள்ளும்‌ உங்களை நடத்துவார்‌; 
அவர்‌ தம்முடைய சுயமாய்ப்‌ பேசாமல்‌, தாம்‌ கேள்விப்பட்டவைகள்‌ யாவையுஞ்சொல்லி, 
வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்‌. (யோவான்‌ 16:13) 


இன்றைக்கும்‌ நூளைக்கும்‌ மறுநாளைக்கும்‌ நான்‌ நடமாடவேணடும்‌; எறுசலேமுக்குப்‌ புறம்பே 
ஒரு தீர்க்கதரிசியும்‌ மடந்துபோகிறதில்லை யென்று நான்‌ சொன்னதாக நங்கள்‌ போய்‌ அந்த 
நரிக்குச்‌ சொல்லுங்கள்‌. (லூக்கா 13:33) 


4.2. ஆசாரியராக:- 8துவனுக்கு முன்பாக ஐனங்களின்‌ பிரதிறிதியானார்‌. 


வானங்களின்‌ வழியாய்ப்‌ பரலோகத்திற்குப்போன கதேவகுமாரனாகிய இயேசு என்னும்‌ மகா 
பிரதான ஆசாரியர்‌ நமக்கு இருக்கிறபடியினால்‌, நாம்‌ பண்ணின அறிக்கையை உறுதியாய்ப்‌ 
பற்றிக்கொண்டிருக்கக்கடவோம்‌. 

நம்முடைய பலவீனங்களைக்குறித்துப்‌ பரிதபிக்கக்கூடாத பிரதான ஆசாரியர்‌ நமக்கிராமல்‌, 
எல்லாவிதத்திலும்‌ நம்மைப்போல்‌ சோதிக்கப்பட்டும்‌, பாவமிலலாதவராயிருக்கிற பிரதான 
ஆசாரியரே நமக்கிருக்கீறார்‌. 


ஆதலால்‌, நாம்‌ இரக்கத்தைப்‌ பெறவும்‌, ஏற்ற சமயத்தில்‌ சகாயஞ்செய்யுங்‌ கிருபையை 
அடையவும்‌, தைரியமாய்க்‌ கிருபாசனத்தண்டையிலே சேரக்கடவோம்‌. (எபி 4:14-16) 
நியாயப்பிரமாணமானது பெலவீனமுள்ள மனுஷர்களைப்‌ பிரதான ஆசாரியராக ஏற்படுத்துகிறது; 
நியாயப்பிரமாணத்திற்குப்பின்பு உண்டான ஆணையோடே விளங்கிய வசனமோ 
என்றென்றைக்கும்‌ பூரணரான குமாரனை ஏற்படுத்துகிறது. (எபி 7:28) 

கிறிஸ்துவானவர்‌ வரப்போகிற நன்மைகளுக்குரிய பிரதான ஆசாரியராய்‌ வெளிப்பட்டு, 
கையினால்‌ செய்யப்பட்டதாகிய இந்தச்‌ சிருஷ்டிசம்பந்தமான கூடாரத்தின்‌ வழியாக அல்ல, 
பெரிதும்‌ உத்தமமுமான கூடாரத்தின்‌ வழியாகவும்‌, (எபி 9:11) 


4.3. இராலாலாக. 
அவர்கள்‌ உயிர்த்துக்‌ கிறிஸ்துவ. னேகூட ஆயிரம்‌ வருஷம்‌ அரசாண்ார்கள்‌. (வெளி 20:4) 


அவருடைய நாமம்‌ என்றென்றைக்கும்‌ இருக்கும்‌; சூரியனுள்ளமட்டும்‌ அவருடைய நாமம்‌ 
சந்தான பரம்பரையாய்‌ நிலைக்கும்‌; மனுஷர்‌ அவருக்குள்‌ ஆசீர்வதிக்கப்படுவார்கள்‌, 


எல்லா ஜாதிகளும்‌ அவரைப்‌ பாக்கியமுடையவர்‌ என்று வாழ்த்துவார்கள்‌. 

இஸ்ரவேலின்‌ தேவனாயிருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரமுண்டாவதாக; அவரே 
அதிசயங்களைச்‌ செய்கிறவர்‌. 

அவருடைய மகிமைபொருந்திய நாமத்துக்கு என்றென்றைக்கும்‌ ஸ்தோத்திரமுண்டாவதாக; 
பூமிழுழுவதும்‌ அவருடைய மகிமையால்‌ நிறைந்திருப்பதாக. ஆமென்‌, ஆமென்‌. (சங்‌ 72:17-19) 


அவர்கள்‌ தேவனுடைய ஊழியக்காரனாகிய மோசேயின்‌ பாட்டையும்‌ 
ஆட்டூக்குட்டியானவருடைய பாட்டையும்‌ பாடி: சர்வவல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, 
தேவரீருடைய கிரியைகள்‌ மகத்துவமும்‌  ஆச்சரியமுமானவைகள்‌; பரிசுத்தவான்‌ ௧ளின்‌ 


ராஜாவே, தேவரீருடைய வழிகள்‌ நீதியும்‌ சத்தியமுமானவைகள்‌. (வெளி 15:3) 

அப்பொழுது திரளான ஜனங்கள்‌ இடும்‌ ஆரவாரம்போலவும்‌, பெருவெள்ள இரைச்சல்போலவும்‌, 
பலத்த இடிமுழக்கம்போலவும்‌, ஒரு சத்தமுண்டாகி: அல்லேலூயா, சர்வவல்லமையுள்ள 
தேவனாகிய கர்த்தர்‌ ராஜ்யபாரம்பண்ணுகறார்‌. 

ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும்‌ நாமம்‌ அவருடைய வஸ்தித்தின்மேலும்‌ 
அவருடைய தொடையின்‌ மேலும்‌ எமுதப்பட்டிருந்தது. (வெளி 19:6,16) 

இதோ, உன்‌ ராஜா சாந்தகுணமுள்ளவராய்‌, கழுதையின்மேலும்‌ கழுதைக்குட்டியாகிய 
மறியின்மேலும்‌ ஏறிக்கொண்டு, உன்னிடத்தில்‌ வருகிறார்‌ என்று சீயோன்‌ குமாரத்திக்குச்‌ 
சொல்லுங்கள்‌ என்று, (மத்‌ 21:4) 


சீயோன்‌ குமாரத்தியே, மிகவும்‌ களிகூரு; எருசலேம்‌ குமாரத்தியே, கெம்பீரி; இதோ, உன்‌ 
ராஜா உன்னிடத்தில்‌ வருகிறார்‌; அவர்‌ நீதியுள்ளவரும்‌ இரட்சிக்கிறவரும்‌ தாழ்மையுள்ளவரும்‌, 
கழுதையின்மேலும்‌ கழுதைக்குட்டியாகிய மறியின்மேலும்‌ ஏறி வருகிறவருமாயிருக்கிறார்‌. (சக 
9:9) 

இயேசு தேசாதிபதிக்கு முன்பாக நின்றார்‌; தேசாதிபதி அவரை நோக்கி: நீ யூதருடைய 
ராஜாவா என்று கேட்டான்‌. அதற்கு இயேசு: நீர்‌ சொல்லுகிறபடிதான்‌ என்றார்‌. (மத்‌ 27:11) 
அப்பொழுது பிலாத்து அவரை நோக்கி: அப்படியானால்‌ நீ ராஜாவோ என்றான்‌. இயேசு 
பிரதியுத்தரமாக: நீர்‌ சொல்லுகிறபடி நான்‌ ராஜாதான்‌; சத்தியத்தைக்குறித்துச்‌ சாட்சிகொடுக்க 
நான்‌ பிறந்தேன்‌, இதற்காகவே இந்த உலகத்தில்‌ வந்தேன்‌; சத்தியவான்‌ எவனும்‌ என்‌ சத்தம்‌ 
கேட்கிறான்‌ என்றார்‌. (யோவான்‌ 18:37) 

கர்த்தரே மகா தேவனும்‌, எல்லா தேவர்களுக்கும்‌ மகாராஜனமாயிருக்கிறார்‌. (சங்‌ 95:3) 


குறிப்பு - இன்றைக்கு அவருக்கு உண்மையாக இருக்குறவர்களூுடைய இருதயத்திலே 
அரசாளாவிறார்‌. வருகின்ற காலங்களில்‌ அவரின்‌ ஆளுகையைப்‌ பற்றி குறிக்கப்பட்டபடியே 


பூமியில்‌ ஆயிரம்‌ வருஷம்‌ அவர்‌ அரசாளறுவார்‌. அதன்பின்‌ நித்தியம்‌ நித்தியமாக 
சதாகாலங்களிலும்‌ ராஜாதி ராஜாவாகவும்‌ கர்த்தாதி கர்த்தாவாகவும்‌ ஆள்வார்‌, ஆமென்‌. 


